World Christian Fellowship 


www.wcflondon.com 
wcflondon@gmail.com 


அப்போஸ்தலர்கள்‌ - பிலிப்பு 
லூக்கா 06: 12-16 


லூக்கா 0:12-16, அந்நாட்களிலே, அவர்‌ ஜெபம்பண்ணும்படி 
ஒரு மலையின்மேல்‌ ஏறி, இராமுழுவதும்‌ தேவனை நோக்கி: 
ஜெபம்பண்ணிக்கொண்டிருந்தார்‌ பொழுது விடிந்தபோது, 
அவர்‌ தம்முடைய சீஷர்களை வரவழைத்து, அவர்களில்‌ 
பன்னிரண்டுபேரைத்‌ தெரிந்து கொண்டு, அவர்களுக்கு 
அப்போஸ்தலர்‌ என்று பேரிட்டார்‌ அவர்கள்‌ யாரெனில்‌, 
பேதுரு என்று தாம்‌ பேரிட்ட சீமோன்‌, அவன்‌ சகோதரனாகிய 
அந்திரேயா, யாக்கோபு, யோவான்‌, பிலிப்பு, பர்தொலொமேயு, 
மத்தேயு, தோமா, அல்பேயுவின்‌ குமாரனாகிய யாக்கோபு, 
செலோத்தே என்னப்பட்ட சீமோன்‌, யாக்கோபின்‌ 
சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ்காரியோத்து 
என்பவர்களே. 


முதல்‌ குழுவினர்‌: 
சீமோன்‌ என்னும்‌ பேதுரு 
அந்திரேயா 

3 யாக்கோபு 

4. யோவான்‌ 


பேதுரு, யாக்கோபு மற்றும்‌ யோவானின்‌ பெயர்கள்‌ 
பட்டியலில்‌ மாறிமாறி இடம்பெற்றுள்ளது. பேதுருவின்‌ 
பெயர்‌ எல்லாவற்றிலும்‌ முதலில்‌ இடம்பெறுகிறது. ஆனால்‌ 


1 


இவர்களின்‌ பெயர்கள்‌ எப்போதுமே முதல்‌ குழுவாகவே 
கருதப்படுகிறது. 


இரண்டாம்‌ குழுவினர்‌: 

1. பிலிப்பு 

2, பர்த்தொலொமேயு (அ) நாத்தான்வேல்‌ 
1 மத்தேயு 

4. தோமா 


இநத இரண்டாவது குழுவும்‌ எல்லா பட்டியலிலும்‌ 
இடம்பெற்றுள்ளது. 


பிலிப்பு, பர்த்தொலொமேயு, மத்தேயு மற்றும்‌ தோமா ஆகிய 
நால்வரின்‌ பெயர்கள்‌ அடிக்கடி இடம்‌ மாறி 
இடம்பெற்றாலும்‌, இந்த இரண்டாம்‌ குழுவில்‌ பிலிப்புவின்‌ 
பெயரே எப்போதும்‌ முதலாவதாக இடம்பெறுகிறது. 


மூன்றாம்‌ குழுவினர்‌: 


அல்பேயுவின்‌ குமாரனாகிய யாக்கோபு 
செலோத்தே என்னப்பட்ட சீமோன்‌ 
யாக்கோபின்‌ குமாரனாகிய யூதாஸ்‌ 
யூதாஸ்காரியோத்து 


Kw வவ 


எல்லா பட்டியலிலும்‌ ஒன்றுபோலவே இடம்பெறுகிறது. 
நடுவில்‌ இருக்கும்‌ செலோத்தே என்னப்பட்ட சீமோன்‌ 
மற்றும்‌ யாக்கோபின்‌ குமாரனாகிய யூதாஸ்‌ ஆகிய இருவரின்‌ 
பெயர்களும்‌ அவ்வப்போது இடம்‌ மாறி இடம்பெறுகிறது. 


ஆனால்‌ அப்பேயுவின்‌ குமாரனாகிய யாக்கோபின்‌ பெயர்‌ 
முதலிலும்‌ யூதாஸ்காரியோத்தின்‌ பெயர்‌ கடைசியிலும்‌ 
இடம்மாறாமல்‌ இடம்பெற்றுள்ளது. 


பிலிப்பு 
தற்போது இரண்டாம்‌ குழுவிற்கு வருவோம்‌. 


இரண்டாம்‌ குழுவின்‌ முதல்‌ பெயர்‌ பிலிப்பு. இந்த சிறிய 
குழுவிற்கு பிலிப்புவே தலைவன்‌. 


இந்த முதல்‌ பெயர்‌ எப்போதுமே முதலில்‌ தான்‌ 
இடம்பெறுகிறது. ஆனால்‌ மற்ற பெயர்கள்‌ இடம்‌ மாறி 
இடம்பெறுகிறது. 


ஆகையினால்‌ பிலிப்புவைக்‌ குறித்துப்‌ பார்ப்போம்‌. பிலிப்பு 
ஓர்‌ விசேஷமான நபர்‌. 


வேதாகமத்தில்‌ பிலிப்பு என்ற பெயரில்‌ நான்கு நபர்கள்‌ 
இடம்பெறுகின்றனர்‌ ஏரோது மன்னனின்‌ வெவ்வேறு 
மனைவிகளுக்குப்‌ பிறநீத இரண்டு குமாரர்களுக்கு பிலிப்பு 
என்று பெயர்‌ (லூக்கா 3:1; மற்றும்‌ மத்தேயு 14:3). 


மற்ற இரண்டு பிலிப்புகளும்‌ ஆதிததிருச்சபையில்‌ 
கிறிஸ்துவின்‌ ஊழியராய்‌ செயல்பட்டவர்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
அப்போஸ்தலனும்‌ சீஷனுமாகிய பிலிப்பு மற்றும்‌ 
சுவிசேஷகர்‌ பிலிப்பு. 


அப்போஸ்தலர்‌ 6 மற்றும்‌ 8ஆம்‌ அதிகாரங்களில்‌ வருகிற 
மூப்பராகிய பிலிப்போடு குழப்பிக்கொள்ளவேண்டாம்‌. இது 
வேறு பிலிப்பு. 


இவனைக்‌ குறித்து நமக்கு அதிகம்‌ தெரியாது. ஆனால்‌ 
“பிலிப்பு” என்பது கிரேக்கப்‌ பெயர்‌ அதற்கு “குதிரைகளின்‌ 
நேசர்‌” என்று பொருள்‌. 


அவனுக்கு அந்த பெயர்‌ ஏன்‌ கொடுக்கப்பட்டது என்று 
தெரியவில்லை. அது எங்கிருநது வந்தது என்றும்‌ 
தெரியவில்லை. ஆனால்‌ அதுதான்‌ அந்த பெயருக்கான 
அர்த்தம்‌. 

பன்னிரண்டு அப்போஸ்தலர்களின்‌ பெயர்களும்‌ எபிரெயப்‌ 
பெயர்கள்‌ என்பதினால்‌, பிலிப்புவும்‌ எபிரெயப்‌ பெயரை 
உடையவனாய்‌ இருந்திருக்கலாம்‌. அவனுடைய யூத பெயர்‌ 
என்னவென்று நமக்கு தெரியவில்லை. 


அவனுக்கு கிரேக்கப்‌ பெயர்‌ வைக்கப்பட்டிருநதிருநதிருக்க 
வாய்ப்பில்லை. “குதிரைகளின்‌ நேசர்‌” என்பதற்கான எபிரெய 
பெயராகவும்‌ வைக்கப்பட்டிருநதிருக்கலாம்‌. நமக்கு 
தெரியாது. 


அவனுடைய யூத பெயர்‌ நமக்கு தெரியாது. நாம்‌ அவனை 
பிலிப்புவாகவே அறிகிறோம்‌. 


யோவான்‌ 1:44 பிலிப்பென்பவன்‌ அந்திரேயா பேதுரு 
என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான்‌. 


இவன்‌ பெத்சாயிதாவில்‌ வாழ்ந்தான்‌. பேதுரு 
அந்திரேயோவுடன்‌ அதே பட்டணத்தில்‌ வளர்ந்தான்‌. 
யாக்கோபையும்‌ யோவானையும்‌ கூட அறிநீதிருநீதிருகீககீ 
கூடும்‌. இயேசு தன்னுடைய பிரம்மாண்டமான திட்டத்திற்கு 
பன்னிரண்டு சீஷர்களை தெரிநதுகொள்ளப்‌ போகிறார்‌. 
அதற்கு பூமியை ஜலித்து தகுந்த நபர்களை 
தேர்ந்தெடுக்கப்போகிறார்‌. அதற்கு முதலில்‌ 
ஒருவருக்கொருவர்‌ அறிமுகமான ஒரு சிறு மீனவர்‌ 
கூட்டத்தைத்‌ தெரிந்துகொள்ளுதிறொர்‌. 


“எப்போதும்‌ ஆயத்தமாயிருக்கிறவர்களே இயேசுவுக்கு 
தேவை. அதுவே போதுமானது. ” 


கலிலேயாவின்‌ வடதிசை கோடியில்‌ அமைந்துள்ள 
பெத்சாயிதா எனப்பட்ட இந்த சிறிய கிராமத்திற்கு இயேசு 
போகிறார்‌. அங்கே பிலிப்பு இருந்தான்‌. 


அவன்‌ பேதுருவுக்கும்‌ அநதிரேயோவுக்கும்‌ நெருங்கிய 
நண்பனாய்‌ இருந்திருக்கவேண்டும்‌. ஏனெனில்‌ இவனும்‌ 
அங்குள்ள அதே ஜெப ஆலயத்திற்கு சென்றவன்‌. மேலும்‌ 
இவன்‌ கர்த்தருக்கு பயப்படுகிற யூதர்கள்‌ என்பதினாலும்‌ 
மேசியாவின்‌ வருகையை எதிர்நோகீகியிருநீதவர்கள்‌ 
என்பதினாலும்‌ அவர்களுக்குள்‌ அநேக ஒற்றுமைகள்‌ 
இருந்திருக்கும்‌. 

பிலிப்புவும்‌ மீன்பிடி தொழில்‌ செய்திருந்திருக்கக்கூடும்‌. 
ஏனென்றால்‌ யோவான்‌ 2/ஆம்‌ அதிகாரத்தில்‌ இயேசுவின்‌ 
உயிர்த்தெழுதலுக்குப்‌ பின்‌ பேதுரு சீஷர்களைக்‌ 
கூட்டிக்கொண்டு மீன்பிடிக்கச்‌ செல்லுகிறான்‌. பிலிப்புவும்‌ 
அநதிரேயோவும்‌ அவனோடே போகின்றனர்‌. ஆகையினால்‌ 
அவனும்‌ மற்றவர்களைப்‌ போல மீன்பிடிக்கதறெவனாய்‌ 
இருந்திருக்கவேண்டும்‌. 

அவரைக்‌ குறித்து நாம்‌ என்ன அறிந்துகொள்ளமுடியும்‌? 
மத்தேயு ஒன்றும்‌ சொல்லவில்லை. 

மாற்கு ஒன்றும்‌ சொல்லவில்லை. 

லூக்கா ஒன்றும்‌ சொல்லவில்லை. 

ஆனால்‌ யோவான்‌ தகவல்‌ கொடுத்து உதவுகிறார்‌. 


வித்தியாசமான ஒரு நபருக்கு பிலிப்பு ஒரு 
உதாரணமாயிருக்கிறார்‌. 


அவன்‌, 


பேதுருவைப்‌ போலில்லை, 
அநீதிரேயாவைப்‌ போலில்லை, 
யாக்கோபைப்‌ போலில்லை, 
யோவானைப்‌ போலுமில்லை. 


அவனுடைய குழுவினராகிய நாத்தான்வேல்‌ அல்லது 
பர்த்தொலொமேயுவைப்‌ போலுமில்லை. அவன்‌ சற்று 
வித்தியாசமானவன்‌. அவன்‌ எப்போதும்‌ நாதீதான்வேல்‌- 
பர்த்தொலொமேயுவுடன்‌ கூடவே இருப்பதாக புதிய ஏற்பாடு 
காட்சிப்படுததுறெது. இருவரும்‌ எப்போதும்‌ ஒன்றாகவே 
இருந்தனர்‌ 


இருவரும்‌ ஒன்றாக இருக்கலாம்‌. ஆனால்‌ பிலிப்பு சற்று 
வித்தியாசமானவன்‌. 


பிலிப்புவின்‌ முதல்‌ சந்திப்பு. 


யோவான்‌ 1:40-43, யோவான்‌ சொன்னதைக கேட்டு, 
அவருக்குப்‌ பின்சென்ற இரண்டுபேரில்‌ ஒருவன்‌ சீமோன்‌ 
பேதுருவின்‌ சகோதரனாகிய அந்திரேயா என்பவன்‌. 41. அவன்‌ 
முதலாவது தன்‌ சகோதரனாகிய சீமோனைக்‌ கண்டு: 
மேசியாவைக்‌ கண்டோம்‌ என்று சொன்னான்‌; மேசியா 
என்பதற்குக்‌ கிறிஸ்து என்று அர்த்தமாம்‌. 42. பின்பு, அவனை 
இயேசுவினிடத்தில்‌ கூட்டிக்கொண்டுவந்தான்‌. இயேசு 
அவனைப்‌ பார்தது: நீ யோனாவின்‌ மகனாகிய சீமோன்‌, நீ 
கேபா என்னப்படுவாய்‌ என்றார்‌; கேபா என்பதற்குப்‌ பேதுரு 
என்று அர்த்தமாம்‌. 43. மறுநாளிலே இயேசு 
கலிலேயாவுக்குப்போக மனதாயிருந்து, பிலிப்புவைக்கண்டு: 
நீ எனக்குப்‌ பின்சென்று வா என்றார்‌. 

இயேசு பேதுருவையும்‌ அநதிரேயாவையும்‌ அழைக்கிறார்‌. 


அவர்கள்‌ யோவான்‌ ஸ்நானகனை பின்பற்றினார்கள்‌. 
யோவான்‌ ஸ்நானகன்‌ அவர்களுக்கு மேசியாவைகீ 
காட்டினார்‌ அவர்கள்‌ மேசியாவை கண்டுபிடிததார்கள்‌. 
மேசியாவை பின்பற்றத்‌ தொடங்கினார்கள்‌. இயேசு 
பேதுருவின்‌ பெயரை மாற்றுகிறார்‌. அவர்கள்‌ இயேசுவைப்‌ 
பின்பற்றும்‌ பெரிய குழுவின்‌ அங்கத்தினராய்‌ மாறுகின்றனர்‌. 


பேதுருவும்‌ அநீதிரேயாவும்‌ அவரைக்‌ கண்டுபிடித்தார்கள்‌. 
யாக்கோபும்‌ யோவானும்‌ ஒருவிதத்தில்‌ கண்டுபிடித்தனர்‌. 


ஆனால்‌ இயேசு ஒருவனை “கண்டுபிடித்தார்‌” என்பது 
இதுவே முதல்தரம்‌. இயேசு பிலிப்புவை தேடிப்‌ போனார்‌ 
அதற்காக அவன்‌ மேன்மையானவன்‌ மற்றும்‌ 
உலகத்தோற்றத்திற்கு  முநதினவன்‌ என்று அர்த்தம்‌ 
கிடையாது. பிலிப்புக்கு பயன்படுத்திய மொழி சற்று 
வித்தியாசமாய்‌ இருக்கிறது. 


“எனக்கு பின்சென்று வா” என்று பிலிப்புவைப்‌ பார்த்தே 
முதன்முறையாக இயேசு கூறுகிறார்‌. 


ஆனால்‌ மேலோட்டமாய்‌ பார்த்தால்‌, அவர்‌ பிலிப்புவைக்‌ 
கண்டுபிடித்தார்‌. “எனக்கு பின்சென்று வா” என்னுடைய 
குழுவில்‌ நீ இருக்க வேண்டும்‌ என்று விரும்புகிறேன்‌. 
என்னை பின்பற்றி வா என்று இயேசு அவனிடத்தில்‌ 
கூறுகிறார்‌. 


யோவான்‌ 1:45, பிலிப்பு நாத்தான்வேலைக்‌ கண்டு: 
நியாயப்பிரமாணத்திலே மோசேயும்‌ தீர்க்கதரிசிகளும்‌ 
எழுதியிருக்கிறவரைக்‌ கண்டோம்‌; அவர்‌ யோசேப்பின்‌ 
குமாரனும்‌ நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான்‌. 


தெய்வீகத்‌ தெரிநதெடுப்பிற்கும்‌ மாம்ச தேர்வுக்கும்‌ என்ன 
வித்தியாசம்‌? 


அதை எப்படி நிவிர்த்தி செய்வது? 


இந்த இரண்டும்‌ இருக்கிறது என்பதற்கு இதுவே நல்ல 
உதாரணம்‌. தேவன்‌ பிலிப்புவை கண்டுபிடித்தார்‌. ஆனால்‌ 
பிலிப்பு தேவனை கண்டுபிடிதீததாக உணர்நீதான்‌. “நாம்‌ 
அவரை கண்டோம்‌. ” 


இல்லை பிலிப்பு. அது தவறான இறையியல்‌. 
அவர்தான்‌ உன்னைக்‌ கண்டுபிடித்தார்‌ 


மாம்ச பார்வையில்‌ சொன்னால்‌, அவருடைய தேடலின்‌ 


முடிவு இது. 


இவன்‌ ஒரு உண்மையான யூதன்‌. 
வன்‌ உண்மையாய்‌ தேடிக்கொண்‌ தவன்‌. 
தடி டிருந்த 
பழைய ஏற்பாட்டை நன்கு அறிந்திருந்தவன்‌. 
பழைய ஏற்பாட்டின்‌ மாணவனாய்‌ இருந்தான்‌. 


“நியாயப்பிரமாணம்‌, தீர்க்கதரிசிகள்‌” என்பது பழைய 
ஏற்பாட்டைக குறிக்கும்‌ வார்த்தைகள்‌. 


பெத்சாயிதா கலிலேயாவின்‌ மேற்பகுதியில்‌ நாசரேத்துக்கு 
வடதிசையில்‌ அமைந்துள்ளது. இரண்டிற்கும்‌ வெகுதூரம்‌ 
இல்லை. நாத்தான்வேலினால்‌ நம்பமுடியவில்லை. 


யோவான்‌ 1:46, அதற்கு நாத்தான்வேல்‌: நாசரேத்திலிருந்து 
யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான்‌. அதற்குப்‌ 
பிலிப்பு: வந்து பார்‌ என்றான்‌. 

நாதீதான்வேல்‌ கானா ஊரிலிருந்து வநதவன்‌ என்பதினால்‌ 
அதைச்‌ சொல்வது மடத்தனமாய்‌ இருந்தது. கானா ஊர்‌ 
நாசரேத்தைக்‌ காட்டிலும்‌ சிறிய ஊர்‌ கானா ஊரோடு 
ஒப்பிடும்போது நாசரேத்‌ ஓரளவு முக்கியமான இடமாகவே 


8 


கருதப்பட்டது. ஆனால்‌ ஒரு சிறிய போட்டி மனப்பான்மை 


அங்கு வெளிப்படுகிறது. 


பிலிப்பு பழைய ஏற்பாட்டைக்‌ கற்றுத்‌ தேர்ந்தவன்‌. 
மோசேயைக குறித்தும்‌ நியாயப்பிரமாணத்தைக்‌ குறிததும்‌, 
தர்க்கதரிசிகளைக்‌ குறித்தும்‌ அறிந்திருந்தான்‌. அவன்‌ 
மேசியாவின்‌ வருகைக்காய்‌ காத்திருந்தவன்‌. தன்‌ தேடலின்‌ 
இறுதியில்‌ அவரைக்‌ கண்டுபிடித்தான்‌. 


“நாம்‌ அவரை கண்டோம்‌.” யாரும்‌ பிலிப்புவை 
இயேசுவிடம்‌ கொண்டுவரவில்லை. அவன்‌ சிமியோனைப்‌ 
போன்றவன்‌. அவனே இஸ்ரவேலின்‌ ஆறுதலுக்காய்‌ 
காத்திருந்தான்‌. மேசியாவின்‌ வருகைக்காய்‌ காதீதிருநீதான்‌. 
யாரும்‌ அவனை இயேசுவிடம்‌ கூட்டிவரவில்லை. இயேசுவே 
அவனைக்‌ கண்டுபிடித்தார்‌. 


உண்மை என்னவென்றால்‌, அவரிடத்தில்‌ வருகிற 
ஒவ்வொருவரையும்‌ இயேசுவே கண்டுபிடிக்கறொர்‌! 


யோவான்‌ 6:44, என்னை அனுப்பின பிதா ஒருவனை 
இழுத்துக்கொள்ளாவிட்டால்‌ அவன்‌ என்னிடத்தில்‌ 
வரமாட்டான்‌; கடைசிநாவில்‌ நான்‌ அவனை எழுப்புவேன்‌. 


பழைய ஏற்பாடு பிலிப்புவின்‌ இருதயதீதை 
ஆயத்தப்படுத்துகிறது. 


நியாயப்பிரமாணம்‌, தீர்க்கதரிசிகள்‌ என்று அவன்‌ ஒரு 
முழுமையான பழைய ஏற்பாட்டின்‌ மாணவனாய்‌ இருந்தான்‌. 
மேசியாவின்‌ வருகையை எதிர்நோகீகியிருநீதான்‌. 
தேவனுடைய குறித்த காலம்‌ நிறைவேறினபோது, இயேசு 
கலிலேயாவுக்குச்‌ சென்று பிலிப்புவுக்கு நேராக கைக்‌ 
காண்பித்து, “என்னை பின்சென்று வா” என்றார்‌. 


பிலிப்பு மிகவும்‌ ஆச்சரியப்பட்டு தன்‌ உடனாளியாகிய 
நாத்தான்வேலைம்‌ பார்த்து, “நாம்‌ அவரை கண்டோம்‌” 
என்கிறான்‌. 


என்ன சிறப்பான துவக்கம்‌? 

தயக்கம்‌ ஏதுமில்லை. 

அவிசுவாசம்‌ இல்லை. 

அவன்‌ மிகவும்‌ ஆச்சரியப்பட்டு அவரை பின்தொடர 
தீர்மானித்தான்‌. 

அவன்‌ பிடிக்கப்பட்டான்‌. 


அவனைக்‌ குறித்து பின்பாக வாசிக்கும்போது, அவனுடைய 
விசுவாசம்‌ உண்மையானது, ஆனால்‌ பலவீனமானது 
என்பதை அறிந்துகொள்ள முடியும்‌. ஆனால்‌ அது ஒரு நல்ல 
துவக்கம்‌. தன்னுடைய தீர்மானம்‌ சரியா என்று பரிசோதிக்க 
மற்ற துணை தகவல்களை நாடவில்லை. யோசேப்பின்‌ 
குமாரனாகிய நாசரேத்தைச்‌ சேர்நீத இயேசுவே மேசியா 
என்னும்‌ உண்மையை அவன்‌ உடனே ஒத்துக்கொண்டான்‌. 
அதுதான்‌ பிலிப்பு. 


ஆவிக்குரிய காரியங்களைப்‌ பார்ப்போம்‌. அவன்‌ ஒரு பழைய 
ஏற்பாட்டு மாணவன்‌ என்பது நமக்குத்‌ தெறியும்‌. அவன்‌ அதை 
இயல்பாய்‌ வியாக்கியானம்‌ செய்து மேசியாவின்‌ வருகையை 
எதிர்நோக்கியிருந்தான்‌. மேசியாவே அவனிடத்தில்‌ வநது, 
“எனக்கு பின்சென்று வா” என்று சொன்னமாதீதிரத்தில்‌ 
அவன்‌ இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொண்டு உடனே 
அவரை மகிழ்ச்சியோடு பின்பற்றினான்‌. இதிலிருந்து 
அவனுடைய ஆவிக்குரிய பக்கத்தை நாம்‌ பார்க்கமுடியும்‌. 
அவனுடைய இருதயம்‌ சரியானது. அது தேடுகிற ஒரு 
இருதயம்‌. திறநத இருதயமில்லாத எவரையும்‌ தேவன்‌ 
தன்னை பின்பற்றும்படி சொல்லமாட்டார்‌. 


10 


யோவான்‌ 0:5, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, 
திரளான ஜனங்கள்‌ தம்மிடத்தில்‌ வருகிறதைக்‌ கண்டு, 
பிலிப்பை நோக்கி: இவர்கள்‌ சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை 
எங்கே கொள்ளலாம்‌ என்று கேட்டார்‌. 


புருஷர்கள்‌ மட்டும்‌ ஐயாயிரம்‌ பேர்‌ இருந்தனராம்‌. 
அப்படியென்றால்‌, குறைந்தபட்சம்‌ ஐயாயிரம்‌ பெண்களும்‌, 
பதினைந்தாயிரம்‌ பிள்ளைகளும்‌ இருந்தனர்‌? பெரிய கூட்டம்‌. 


அவர்‌ என்‌ பிலிப்புவைப்‌ பார்த்து கேட்டார்‌? 


ஒவ்வொரு கூட்டத்திலும்‌ “அதை நாம்‌ செய்யமுடியாது என்று 
நினைக்கிறேன்‌” என்று சொல்லிக்கொண்டிருநத மனிதன்‌ 
அவன்‌. சாதீதியமில்லாமையின்‌ மனிதன்‌ இவன்‌. அவனுக்கு 
எல்லாமே அப்படியே தோன்றியிருக்கலாம்‌. 


யோவான்‌ 0:06, தாம்‌ செய்யப்போகிறதை அறிந்திருந்தும்‌, 
அவனைச்‌ சோதிக்கும்படி இப்படிக்‌ கேட்டார்‌. 


அவன்‌ யார்‌ என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தும்பொருட்டு 
அவனை சோதிக்கிறார்‌. அவனுடைய நினைவுகள்‌ 
இயேசுவுக்குத்‌ தெரியும்‌. அநத பெரிய கூட்டத்தைப்‌ பார்த்து, 
பிலிப்புவை நோக்கி, “பிலிப்புவே கூட்ட ஆயத்த 
பொறுப்புகள்‌ உன்னுடையது. அதை நீ தான்‌ நிர்வகிக்கிறாய்‌. 
இந்த பெரிய கூட்டத்தைப்‌ போஷிப்பதற்கான அப்பத்தை 
எங்கே பெறுவது என்று சொல்லமுடியுமா?” 


அவன்‌ என்ன யோசிக்கிறான்‌ என்பது அவருக்கு நன்றாய்‌ 
தெறியும்‌. 


அவன்‌ எல்லோருடைய தலைகளையும்‌ எண்ணத்‌ 
துவங்கிவிட்டான்‌. அவர்கள்‌ பசியோடிருப்பார்கள்‌. 


11 


சாப்பிடுவது என்பது அந்நாட்களில்‌ அவ்வளவு எளிதான 
காரியமல்ல. எடுத்துக்கொண்டு போகும்‌ வழக்கமும்‌ 
அங்கில்லை. 


யோவான்‌ 0:7, பிலிப்பு அவருக்கும்‌ பிரதியுத்தரமாக: 
இவர்களில்‌ ஒவ்வொருவனும்‌ கொஞ்சங்‌ கொஞ்சம்‌ 
எடுததுக்கொண்டாலும்‌, இருநூறு பணத்து அப்பங்களும்‌ 
இவர்களுக்குப்‌ போதாதே என்றான்‌. 


அவன்‌ அவர்களை ஏற்கனவே தொகையிட்டுவிட்டான்‌ 
என்பது இயேசுவுக்குத்‌ தெரியும்‌. அவன்‌ அதைக்‌ குறித்தே 
யோசித்துக்கொண்டிருந்தான்‌. பிலிப்பு அங்கே நின்று அந்த 
பெரிய கூட்டத்தைப்‌ பார்தீதுக்கொண்டிருகீகிறான்‌. ஆ! 
என்னே மகிமையான ஒரு வாய்ப்பு, இயேசு ஜனங்களுக்கு 


பிரசங்கிக்கப்போகிறார்‌. என்ன மேன்மையான ஒரு வாய்ப்பு 
இயேசுவுக்கு கிட்டியிருக்றெது என்று யோசிப்பதற்கு 
பதிலாக கூட்டத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறான்‌. 


இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய தருணத்திலும்‌ 
பிலிப்பு அங்கே இருக்கிறான்‌. 


அவன்‌ அற்புதங்களையும்‌, சுகமாக்குதலையும்‌, பிசாசுகளை 
துரத்துவதையும்‌ பார்தீதிருக்கிறான்‌. அவர்‌ இந்த பெரிய 
கூட்டத்தைப்‌ பார்த்து சாத்தியமில்லாத ஒர்‌ சூழ்நிலையை 
யோசிக்கத்‌ துவங்கிவிட்டான்‌. இருநூறு பணத்தை சேர்த்துக்‌ 
கொடுத்து அப்பத்தை வாங்கினாலும்‌ இந்த பெரிய 
கூட்டத்திற்கு அது போதாது. நாம்‌ பெரிய பிரச்சனையில்‌ 
சிக்கக்கொண்டோம்‌. 


இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள்‌ இதுபோன்ற 


நபர்களை காப்பாற்றுகிறது. இவர்கள்‌ மாம்ச காரியங்களைக்‌ 


குறித்தே யோசிக்கன்றனர்‌. 


12 


ஆகையினால்‌ அவனுக்கு ஒரு சோதனையை கொடுப்பதின்‌ 
மூலமாய்‌ அவன்‌ எப்படிப்பட்டவனாயிருக்கிறான்‌ என்பதை 
அவன்‌ உணர்ந்துகொள்ள முடியும்‌ என அவர்‌ எண்ணினார்‌ 
பிலிப்பு தன்‌ அவிசுவாசதீதை வெளிப்படையாய்‌ 
பிரதிபலித்தான்‌. 


ஒரு திணார்‌ என்பது ஒருநாள்‌ கூலி. 200 நாட்கள்‌ கூலி என்பது 
எட்டு மாத வேலையில்‌ கிடைக்கும்‌ கூலி. இந்த 
அப்போஸ்தல கூட்டத்திற்கு இந்த பணம்‌ நிச்சயமாகவே 
பெறிய தொகை. 


எதையொன்றையுமே சாததியம்‌ என்று நம்புவதே 
தலைமைத்துவததின்‌ அடிப்படை குணாதிசயம்‌. அது 
கிறிஸ்துவோடு இருக்கும்போதே சாததியமாதிறது. பிலிப்பு 
இயலாமையின்‌ பார்வையைக்‌ கொண்டவன்‌. அவன்‌ நன்றாய்‌ 
கணக்கிடத்‌ தெரிந்தவன்‌. 


“தேவனே நீர்‌ அவர்களை போஷிகீக விரும்புகிறிர்‌ அதை 
எப்படி செய்யப்‌ போகிறீர்‌ என்பதை நான்‌ நின்று 
பார்க்கப்போகிறேன்‌. ஆண்டவரே, உம்மால்‌ கூடும்‌, நீர்‌ 
செய்யும்‌, நாங்கள்‌ எல்லோரையம்‌ வரிசையில்‌ 
நிற்கப்பண்ணுகிறோம்‌. நீர்‌ ஆகாரத்தை உண்டுபண்ணும்‌” 
என்று பிலிப்பு  சொல்லியிருக்கவேண்டும்‌. அப்படி 
சொல்லியிருந்தால்‌ அது மேன்மையாய்‌ இருந்திருக்கும்‌. 


இன்னொரு பகக்கத்தில்‌ அந்திரேயா. 


அநதிரேயாவை நாம்‌ பார்க்கும்போதெல்லாம்‌, அவன்‌ 
யாரையாவது இயேசுவிடத்தில்‌ கூட்டிக்கொண்டு வருகிறான்‌. 


பேதுருவின்‌ சகோதரனாகிய இந்த அநதிரேயா இங்கே 
வருகிறான்‌. 


13 


யோவான்‌ 6:8-9, அப்பொழுது அவருடைய 
சீஷரிலொருவனும்‌, சீமோன்‌ பேதுருவின்‌ சகோதரனுமாகிய 
அந்திரேயா அவரை நோக்கி: 9. இங்கே ஒரு பையன்‌ 
இருகீகிறான்‌ அவன்‌ கையில்‌ ஐந்து வாற்கோதுமை 
அப்பங்களும்‌ இரண்டு மீன்களும்‌ உண்டு, ஆனாலும்‌ அவைகள்‌ 
இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம்‌ என்றான்‌. 


அநதிரேயோவுக்கு ஏதோ சற்று சாதீதியமாவதுபோல்‌ 
தெரிகிறது. என்னால்‌ அதிகம்‌ கண்டுபிடிக்கமுடியவில்லை, 
அனால்‌ ஒரு சிறுவனை கண்டுபிடித்தேன்‌. இயேசு தண்ணீரை 
திராட்சை ரசமாய்‌ மாற்றியதை அநீதிரேயாவும்‌ 
அறிந்திருந்தான்‌ அந்த இரண்டு அப்பங்களைக்கொண்டு 
அவரால்‌ ஏதாவது செய்யமுடியும்‌ என்று அவன்‌ நம்பினான்‌. 
அநீதிரேயாவின்‌ அநீத சிறிய விசுவாசம்‌ 
கன்பபடுதீதப்படுகிறது. பிலிப்பு அநத வாய்ப்பபை 
இழநீதுவிட்டான்‌. அந்திரேயா அழைத்து வந்த அநத சிறுவன்‌ 
அதை இழக்கவைத்தான்‌. 


பிலிப்பு மாம்சத்தில்‌ யோசிகீகிறவன்‌. 


5 யதார்தீதமானவற்றை பார்க்கிற மனிதன்‌. 

5 பொது அறிவு உள்ளவன்‌. 

. கணக்கிட்டு வேலை செய்பவன்‌. 

6 சூத்திரங்களை வைத்து வேலை செய்பவன்‌. 

5 இவன்‌ இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை 
அதிகம்‌ நம்புகிறவனாய்‌ இயநதிரத்தனமாய்‌ வாழ்கிறவன்‌. 
விசுவாசத்தைக்‌ காட்டிலும்‌ நடைமுறை சத்தியங்களை 
நம்புகிற மனிதன்‌. 


யோவான்‌ /2. 


14 


பஸ்கா பண்டிகையின்போது, சில புறஜாதியினர்‌ தேவனை 
தொழுதுகொள்ள வருகின்றனர்‌. இதுவே இயேசுவின்‌ கடைசி 
பஸ்கா பண்டிகை. 


இங்கே சில புறஜாதிகள்‌ இருக்கின்றனர்‌. இவர்கள்‌ யூத 
மார்க்கத்திற்கு மதம்மாறின பக்தியுள்ள புறஜாதியினர்‌. இந்த 
பண்டிகையின்போது தேவனை ஆராதனை செய்ய அவர்கள்‌ 
வந்திருந்தனர்‌. 

யோவான்‌ 12:20-21, பண்டிகையில்‌ ஆராதனை 
செய்யவந்தவர்களில்‌ சில கிரேக்கர்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
கலிலேயாநாட்டுப்‌ பெத்சாயிதா ஊரானாகிய 
பிலிப்புவினிடத்தில்‌ வந்து: ஐயா, இயேசுவைக்‌ காண 


விரும்புகிறோம்‌ என்று அவனைக்‌ கேட்டுக்கொண்டார்கள்‌. 
அவர்கள்‌ என்‌ பிலிப்புவிடத்தில்‌ வந்தார்கள்‌? 

ஒருவேளை அவனுடைய கிரேக்க பெயரை வைத்து, அவனை 
சந்திக்க நேர்நதிருக்கலாம்‌? 

ஒருவேளை, அவன்‌ நிர்வாகப்‌ பொறுப்பில்‌ இருந்தவர்‌ 
என்பதினாலோ? 


கடினமான கேள்வியல்ல. 


“நாங்கள்‌ இயேசுவை பார்க்க விரும்புகிறோம்‌. மேசியாவைக்‌ 
குறித்து கேள்விப்பட்டு, எங்கள்‌ புறஜாதி தேசங்களிலிருந்து 
பட்டணத்திற்கு வந்திருக்கிறோம்‌. எருசலேமிலுள்ள பஸ்கா 
பண்டிகையை ஆசரிக்க வந்திருக்கிறோம்‌. நாங்கள்‌ 
இயேசுவை சந்திக்க விரும்புகிறோம்‌. 


பிலிப்புக்கு என்ன பதிலளிப்பது என தெரியவில்லை. 
புறஜாதிகளைக்‌ குறித்த இயேசுவின்‌ கையேட்டில்‌ அது 
அனுமதிக்கப்பட்டுள்ளதா என்று பார்க்க வேண்டும்‌. சாதாரண 


15 


அக்கறை தான்‌. இயேசு தன்னுடைய சீஷர்களை அனுப்பும்‌ 
சம்பவத்தில்‌ அவர்களை புறஜாதியர்‌ நாடுகளுக்கு போக 
வேண்டாம்‌ என்ற சொல்லுகிறார்‌. 


மத்தேயு 10:5-6, இந்தம்‌ பன்னிருவரையும்‌ இயேசு 
அனுப்புகையில்‌, அவர்களுக்குக்‌ கட்டளையிட்டுச்‌ சொன்னது 
என்னவென்றால்‌: நீங்கள்‌ புறஜாதியார்‌ நாடுகளுக்குப்‌ 
போகாமலும்‌, சமாரியர்‌ பட்டணங்களில்‌ பிரவேசியாமலும்‌, 6. 
காணாமற்போன ஆடுகளாகிய இஸ்ரவேல்‌ வீட்டாரிடத்திற்குப்‌ 


போங்கள்‌. 


இது ஒரு புறஜாதியை இயேசுவிடம்‌ அறிமுகப்படுத்தக்கூடாது 
என்பதற்கான நிரந்தர தடையா? 


இல்லை. 


இது முதலில்‌ யூதர்களுக்கு பின்பு கிரேக்கர்களுக்கு என்கிற 
வரிசைநிலை. இயேசு தான்‌ மேசியா என்பதை முதன்முதலில்‌ 
ஒரு சமாரிய பெண்ணுக்கே வெளிப்படுத்துகிறார்‌ யூதருக்கு 
முதலாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்‌ என்பதே 
பொதுவான திட்டம்‌. ஆனால்‌ யூத கூட்டத்திற்கு இந்த 
பொதுவான திட்டம்‌ சரிபட்டு வரவில்லை. இவர்கள்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ படியே வாழ விரும்பினர்‌. 


பிலிப்பு அநீதிரேயாவிடம்‌ செல்லுகிறான்‌. 
ஏன்‌? 


ஏனென்றால்‌ அந்திரேயா எல்லோரையும்‌ இயேசுவிடம்‌ 
கொண்டுபோகிறவன்‌. 


பிலிப்புவினால்‌ தீர்மானம்‌ எடுக்கமுடியவில்லை 
யென்றாலும்‌, இதுதான்‌ சரியென்று அவன்‌ எண்ணினான்‌. 


16 


அவன்‌ எதிர்மறையான்‌ எண்ணம்‌ கொண்டவன்‌. எந்த 
காரியத்தையும்‌ தன்‌ எதிர்மறையான சிந்தையோடு 
தடைசெய்துவிடுகிறான்‌. ஒரு குழுவை அவன்‌ 
நடத்தியதில்லை. அவன்‌ அந்த வகையான தலைவன்‌ 
இல்லை. அதை நிறுத்தவே முயற்சிப்பான்‌ அது நடக்க 
வாய்ப்பே இல்லை என்று பயப்படுகிறவனாதலால்‌ அதை 
அவன்‌ தடைசெய்யவே முயலுவான்‌. ஆனால்‌ இந்த 
விஷயத்தில்‌ இந்த புறஜாதி மக்கள்‌ இயேசுவை 
சந்திக்கவேண்டும்‌ என்று அவன்‌ தன்‌ இருதயத்தின்‌ ஏதோ ஒரு 
ஓரத்தில்‌ யோசிக்கிறான்‌. 


அவன்‌ அந்திரேயாவிடம்‌ அவர்களை கூட்டிச்‌ செல்லுகிறான்‌. 
ஏனென்றால்‌ புறஜாதியினரை இயேசுவிடம்‌ 
கூட்டிவருகிறானே என்று யாரும்‌ இவனை 
கடிந்துகொள்ளக்கூடாது என எண்ணினான்‌. அந்திரேயா 
முன்வந்து அதை செயல்படுத்துகிறான்‌. 


எனவே, அநீதிரேயாவும்‌ பிலிப்புவும்‌ இயேசுவிடம்‌ வந்து 
சொல்லுகிறார்கள்‌. 


யோவான்‌ 12:22, அப்பொழுது, பிசாசு பிடித்த குருடும்‌ 
ஊமையுமான ஒருவன்‌ அவரிடத்தில்‌ கொண்டுவரப்பட்டான்‌; 
குருடும்‌ ஊமையுமானவன்‌ பேசவுங்‌ காணவுந்தக்கதாக 
அவனைச்‌ சொஸ்கமாக்கினார்‌. 


அந்திரேயா புத்தக விதிமுறைகளை பின்பற்றுகிறவன்‌ அல்ல. 


பிலிப்பு பகுத்தாய்கிறவன்‌, சநீதேகிக்கிறவன்‌, புத்தக 
விதிமுறைகளை பின்பற்றுகிறவன்‌. 


எனவே புத்தகத்தில்‌ இல்லாத விதிமுறையின்படி, பிலிப்பு 
யாரையாவது இயேசுவிடத்தில்‌ கொண்டுபோக 
விரும்பினதினால்‌ அநதிரேயாவை அதில்‌ உள்நுழைக்க 
முயலுகிறான்‌. புறஜாதிகளை இயேசுவிடத்தில்‌ கொண்டுவர 


17 


எந்த ஒரு முறையான அனுமதியும்‌ அவன்‌ வாங்க 
முயலவில்லை. விதிமுறைகளை அவன்‌ கடந்துபோகவும்‌ 
விரும்பவில்லை. 


கடைசித்‌ தோற்றம்‌: 

யோவான்‌ /4. 

இந்த சம்பவம்‌ உங்களுக்குத்‌ தெரிந்திருக்கும்‌. 

இது அவன்‌ அழைக்கப்பட்டு இரண்டாண்டுகள்‌ கழித்து 
நடக்கிறது. அவன்‌ உருவாக்கப்பட துவங்கி இரண்டு 
ஆண்டுகள்‌ கழித்து நடைபெறுறெது. இயேசுவின்‌ 
போதனையை இரண்டாண்டுகள்‌ கேட்டபின்‌, இயேசுவின்‌ 


அற்புதங்களை இரண்டாண்டுகளாய்‌ பார்த்தபின்‌, சுகத்தை 
இரண்டாண்டுகள்‌ பார்த்தபின்‌, பிசாசுகளை துரத்துவதை 


இரண்டாண்டுகள்‌ பார்த்தபின்‌, இயேசுவோடு ஒவ்வொரு 
நாளும்‌ நெருக்கமாய்‌ இரவும்‌ பகலும்‌ 24 மணிநேரமும்‌ 
செலவிட்ட இரண்டாண்டுகள்‌ கழிந்த பின்பு அவனை 
சந்திக்கிறோம்‌. 


யோவான்‌ 14ஆம்‌ அதிகாரத்தில்‌ இயேசு 
காட்டிக்கொடுக்கப்பட்ட அன்று இராத்திரியில்‌ மேல்வீட்டில்‌ 
கூடியிருந்த சம்பவம்‌ துவங்கும்போது நடக்றெது. 


யோவான்‌ 14:0, அதற்கு இயேசு: நானே வழியும்‌ சத்தியமும்‌ 
ஜீவனுமாயிருக்கிறேன்‌; என்னாலேயல்லாமல்‌ ஒருவனும்‌ 
பிதாவினிடத்தில்‌ வரான்‌. 


தன்னோடு கூடியிருந்த பன்னிருவரையும்‌ பார்த்து, 


என்னையலலாமல்‌ தேவனிடததிற்கு நீங்கள்‌ வரமுடியாது 
என்கிறார்‌. 


18 


யூதாஸம்‌ அவர்களோடே இருந்தான்‌. அந்த சாயங்காலத்தில்‌ 
அவன்‌ புறப்பட்டு போய்விட்டான்‌. 


யோவான்‌ 14:7, என்னை அறிநதீர்களானால்‌ என்‌ பிதாவையும்‌ 
அறிந்திருப்பீர்கள்‌: இதுமுதல்‌ நீங்கள்‌ அவரை அறிந்தும்‌ 
அவரைக்‌ கண்டும்‌ இருக்கிறீர்கள்‌ என்றார்‌. 


பின்பு பிலிப்பு பதிலளிக்கிறான்‌. 


யோவான்‌ 14:8, பிலிப்பு அவரை நோக்கி: ஆண்டவரே, 
பிதாவை எங்களுக்குக்‌ காண்பியும்‌ அது எங்களுக்குப்‌ போதும்‌ 
என்றான்‌. 


பிதவை எங்களுக்குக்‌ காண்பியும்‌ என்றால்‌ என்ன அர்த்தம்‌? 
இதுவரை எங்கேயிருந்தீர்கள்‌? 


யோவான்‌ 14:9, அதற்கு இயேசு: பிலிப்புவே, இவ்வளவுகாலம்‌ 
நான்‌ உங்களுடனேகூட இருந்தும்‌ நீ என்னை 
அறியவில்லையா? என்னைக்‌ கண்டவன்‌ பிதாவைக கண்டான்‌; 
அப்படியிருக்க, பிதாவை எங்களுக்குக்‌ காண்பியும்‌ என்று நீ 
எப்படிச்‌ சொல்லுகிறாய்‌? 


இது சற்று மனமுறிவாக இருந்தது. இந்த மூன்று ஆண்டுகள்‌ 
என்ன நடநீதுகொண்டிருக்கிறது என்று நீங்கள்‌ நினைத்தீர்கள்‌? 


இரண்டாண்டுகள்‌ நெருக்கமான உறவில்‌ இருந்தும்‌, என்ன 
நடநதுகொண்டிருக்கிறது என்று நீங்கள்‌ நினைக்கிறீர்கள்‌? 


யோவான்‌ 14:10, நான்‌ பிதாவிலும்‌, பிதா என்னிலும்‌ 
இருகீகிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான்‌ உங்களுடனே 
சொல்லுகிற வசனங்களை என்‌ சுயமாய்ச்‌ சொல்லவில்லை; 
என்னிடத்தில்‌ வாசமாயிருகீகிற பிதாவானவரே இந்தக்‌ 
கிரியைகளைச்‌ செய்துவருகிறார்‌. 


19 


நான்‌ சொன்ன வார்த்தைகள்‌ பிதாவிடத்திலிருநீது 
வநீதவைகள்‌, 


நான்‌ செய்கிற கிரியைகள்‌ பிதாவிடத்திலிருநீது வநதவைகள்‌, 


நீங்கள்‌ எனக்கு எப்படியோ, அதேபோல்‌ நானும்‌ 
பிதாவிடத்தில்‌ இருக்கிறேன்‌, 


அவருடைய பூரண அதிகாரதீதிலேயே நான்‌ 
செயல்படுகிறேன்‌. 


நான்‌ பிதாவின்‌ சாரமாயிருககிறேன்‌. 
பிதா என்னில்‌ இருக்கிறார்‌. 


நாங்கள்‌ இருவரும்‌ ஒரே தெய்வீகத்தைப்‌ 
பகிரநீதுகொள்கிறோம்‌. 


யோவான்‌ 14:11, நான்‌ பிதாவிலும்‌ பிதா என்னிலும்‌ 
இருக்கிறதை நம்புங்கள்‌; அப்படியில்லாவிட்டாலும்‌ என்‌ 
கிரியைகளினிமித்தமாவது என்னை நம்புங்கள்‌. 


நான்‌ அற்புதங்களை நடப்பிக்கிறவரென்று நீங்கள்‌ 
பார்க்கிறீர்கள்‌, ஆனால்‌ ஏதோ சந்தேகத்தின்‌ ஆவி, நீங்கள்‌ 
ஜீவனுள்ள நிததிய தேவனுடைய பிரசன்னத்தில்‌ 
இருக்கிறீர்கள்‌ என்னும்‌ உணர்வை ஏற்படுத்த 
தடைசெய்கிறது. 

எங்களுக்கு பிதாவை காண்பியும்‌. 

நீ என்ன சொல்லுகிறாய்‌? 

நான்‌ என்ன செய்துகொண்டிருக்கிறேன்‌ என்று நீ 
நினைக்றொய்‌? 


20 


தேவனுடைய முகத்தை மூன்றாண்டுகள்‌ தறிசித்தபோதிலும்‌ 
பிலிப்புவுக்கு அது தெளிவாகவில்லை. 


அவனுடைய மாம்ச பார்வை, சந்தேகம்‌, சிறிய புத்தி 
ஆகியவைகள்‌ யாருடைய பிரசன்னத்தில்‌ அவன்‌ இதுவரை 
இருந்தான்‌ என்பதைக்‌ காண அவனுக்கு தடையாயிருந்தது. 


உ பிலிப்புவின்‌ திறமைகளுக்கு வரையறையுண்டு. 
உ பிலிப்புவின்‌ விசுவாசம்‌ வரையறைக்குட்பட்டது. 


உ அவன்‌ முழுமையில்லாத புரிதலுக்கு உட்பட்டவன்‌. 


அவன்‌ சநீதேகப்படுகிறவன்‌, பகுதீதாய்கிறவன்‌, 
எதிர்மறையாய்‌ சிநீதிகீகிற வன்‌, தயங்குகிறவன்‌, 
மனவுறுதியில்லாதவன்‌, புதீதக விதிமுறைகளை பின்பற்றி 
வாழ்கிறவன்‌, யதார்தீதமும்‌ நடைமுறைக்கு சாத்தியம்‌ என்று 
தென்படுகிறவைகளே அவனுடைய வாழ்க்கையை 
இயக்குகிறது. தெய்வீக வல்லமையை, தெய்வீக ஆளத்துவம்‌ 
மற்றும்‌ கருபையைக்‌ குறித்து அவனுக்கு பெரியதாய்‌ எதுவும்‌ 
தெரியவில்லை. 


தாமதமான புரிதல்‌ மற்றும்‌ நம்புதல்‌ அவனுடைய வாழ்க்கை 
சூழ்நிலைகளினாலும்‌ பணததினாலும்‌ விதிமுறைகளினாலும்‌ 
ஆதாரங்களினாலும்‌ நிரம்பியிருக்றெது. 


பிலிப்புவை நீங்கள்‌ பேட்டியெடுத்தால்‌, அவனைக்‌ குறித்த 
இந்த தகவல்களை நீங்கள்‌ தெரிந்துகொண்டால்‌, உலக 
சரித்திரத்தின்‌ முக்கியமான பன்னிருவரில்‌ அவனையும்‌ 
ஒருவனாய்‌ உங்களால்‌ கருதவே முடியாது. 


நான்‌ எதிர்பார்க்கிறதை இயேசு அப்படியே சொல்லுகிறார்‌. 


* அவனை நான்‌ ஒரு பிரசங்கியாய்‌ மாற்றுவேன்‌. 


* அவனை ஒரு சபை ஸ்தாபகராய்‌ நான்‌ மாற்றுவேன்‌. 


21 


* ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற நபராய்‌ அவனை 
மாற்றுவேன்‌. 


அவர்‌ செய்த வேலைக்காய்‌ பரலோகத்தில்‌ அவனுக்கு நித்திய 
வெகுமதியை நான்‌ கொடுப்பேன்‌. 


பிலிப்பு கிரேத்தா சரியா, மற்றும்‌ பிரிகியா போன்ற 
இடங்களில்‌ மிஷனரியாய்‌ ஊழியம்‌ செய்தார்‌ என்று சபை 
பாரம்பரியம்‌ கூறுகிறது. 


பேரரசன்‌ டொமிடிஷியன்‌ ஆட்சியில்‌ தன்னுடைய 87ஆம்‌ 
வயதில்‌ ஹெய்ரோபொலிஸ்‌ என்ற இடத்தில்‌ கல்லெறிநதும்‌ 
சிலுவையில்‌ தலைகீழாய்‌ அறையப்பட்டும்‌ கி.பி.80இல்‌ 
கொலைசெய்யப்பட்டார்‌ 


புனித பிலிப்புவின்‌ நினைவுச்‌ சின்னங்கள்‌ 
ஹெய்ரோபொலிஸிலிருந்து கான்ஸ்டான்டிநோபிளுக்கும்‌, 
பின்பு ரோமில்‌ இருந்த டோடிசி திருச்சபைக்கும்‌ 
கொண்டுசெல்லப்பட்டது. 


22 


